காகிதக் கொக்கு 


மோலி பாங் 


முக்கியமான தெரு ஒன்றில் ஒரு உணவகத்தைத் 
தொடங்கினார் ஒருவர். அவர் நன்றாக சமைத்து மக்களுக்கு 
சுவையானஉணவளிக்க விரும்பினார் . 
அதிகாலையிலிருந்து இரவு வரைஉணவகம் 
திறந்திருப்பதால் நல்ல வருமானம் . அவர் மகிழ்ச்சியாக 
வாழ்ந்து வந்தார் . 


* PA 


- 


i canterlice of High : 

4 


2 


a Pa NL 


FT3I 


FLAH 


ஆனால் சில ஆண்டுகள் கழித்து அருகிலேயே ஒரு புதிய 
நெடுஞ்சாலை போடப்பட்டது . இப்போது பயணிகள் யாரும் அவரது 
உணவகத்தில் நிற்காமல் நெடுஞ்சாலையில் நேரடியாக ஒரு 
இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்குச் சென்று விடுகிறார்கள் . 
பல நாட்கள் ஒரு வாடிக்கையாளரும் வராமல் கடந்துவிட்டன . 
தட்டுகளையும் , கோப்பைகளையும் , மேசைகளையும் தூசி தட்டித் 
துடைப்பதைத் தவிர, வேறு வேலை எதுவும் இல்லாததால் அவருக்கு 
வருமானமே இல்லை . 


ஒரு நாள் மாலை ஒரு வெளியூர்க்காரர் உணவகத்திற்கு வந்தார் . 
கந்தலான ஆடைகளை அணிந்திருந்தாலும் அவரது முகம் 
பொலிவாகவும் , அமைதியாகவும் இருந்தது . 


அவர் சாப்பிட பணம் இல்லை என்று சொன்ன பிறகும் 
உணவக உரிமையாளர் அவரை வரவேற்று சுவையான 
உணவை சமைத்து , அவருக்கு மிகுந்த அன்புடன் 
பரிமாறினார் . 


சாப்பிட்ட பிறகு , அந்த வெளியூர்க்காரர் , "நான் உங்களுக்கு 
பணம் கொடுக்க இயலாது , ஆனால் வேறு ஒன்று 
தருகிறேன் " என்றார் . 


வெளியூர்க்காரர் காகிதக் கைக்குட்டை ஒன்றை 
மேசையிலிருந்து எடுத்து ஒரு கொக்கு செய்து 
கொடுத்தார் . " இதை வைத்துக்கொள்ளுங்கள் . 
உங்கள் கைகளைத் தட்டினால் , இந்த பறவை 
உயிர் பெற்று உங்களுக்காக நடனமாடும் . 
நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.” என்று 
சொல்லிவிட்டு விடை பெற்றுக்கொண்டார் . 


- 


IIIT 


I 


அவர் சொன்னது போலவே கைகளைத் தட்டியவுடன் காகிதக் 
கொக்கு உயிருள்ள பறவையாக மாறி நளினமாக நடனமாடத் 
தொடங்கியது . 


விரைவில் , நடனமாடும் கொக்கின் புகழ் எங்கும் 
பரவியது . அந்த அதிசயக் கொக்கைப் பார்க்க வெகு 
தூரத்திலிருந்தெல்லாம் மக்கள் வர ஆரம்பித்தனர் . 


உணவகம் எப்போதும் வாடிக்கையாளர்களால் நிரம்பியிருந்ததால் 
உரிமையாளர் மீண்டும் மகிழ்ச்சியாக இருந்தார் . 


அவர் பகல் இரவு எந்நேரமும் வாடிக்கையாளர்களுக்கு சமைத்து 
உணவளித்தார் . 


மாதங்கள் கழிந்தன. 


வாரங்கள் கழிந்தன. 


ஒரு நாள் மாலை ஒரு நபர் உணவகத்திற்கு வந்தார் . கந்தலான 
ஆடைகளை அணிந்திருந்தாலும் அவரது முகம் பொலிவாகவும் 
அமைதியாகவும் இருந்தது . உரிமையாளர் அவரைப் பார்த்தவுடன் 
அடையாளம் கண்டுகொண்டு மிகவும் ஆனந்தப்பட்டார் . 


அவர் எதுவும் பேசாமல் தனது 
சட்டைப் பையில் இருந்து ஒரு 
புல்லாங்குழலை வெளியே எடுத்து , 
வாசிக்கத் தொடங்கினார் . 


இசையைக் கேட்டு , அலமாரியில் 
வைக்கப்பட்டிருந்த கொக்கு கீழே 
பறந்து வந்து , இதுவரை 
ஆடியதெற்கெல்லாம் மேலாக 
அற்புதமாக நடனமாடியது . 


சற்றைக்கெல்லாம் அவர் புல்லாங்குழல் 
வாசிப்பதை நிறுத்திவிட்டு மீண்டும் தனது 
சட்டைப் பையில் வைத்தார் . கொக்கின் முதுகில் 
ஏறிக் கொண்டு பறந்து மறைந்தார் . 


உணவகம் இன்னும் சாலையின் ஓரத்தில் தான் இருக்கிறது . இன்னமும் 
வாடிக்கையாளர்கள் நல்ல உணவைச் சாப்பிட வருகிறார்கள். அந்த மென்மையான 
நபரைப் பற்றியும் காகிதக் கைக்கட்டையால் செய்யப்பட்ட கொக்கைப் பற்றியுமான 
கதைகளை பேசிக் கொள்கிறார்கள் . 
ஆனால் அதன்பிறகு அந்த நபரையோ நடனமாடும் கொக்கையோ யாரும் 
பார்க்கவில்லை . 


iii 


முற்றும் 


